தேவன்‌ விரும்பும்‌ குடும்பம்‌ 


சகோ.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


நம்முடைய பிதாவாகிய தேவன்‌ குடும்பங்களை உருவாக்குபவர்‌ மட்டுமல்ல, அதனை 
தனது வசனத்தினாலே தினமும்‌ ஊட்டி வளர்க்கிறவர்‌. குடும்பமாகிய திராட்சைத்‌ 
தோட்டத்தின்‌ சொந்தக்காரர்‌ மாத்திரமல்ல, அதனைத்‌ தினமும்‌ பராமரிக்கின்ற 
தோட்டக்காரரும்‌ அவரே. மணமக்களை இணைப்பவர்‌ மாத்திரமல்ல, அவர்களைப்‌ 
படைத்தவரும்‌ அவரே. உருவாக்கின தேவனுக்கு இடமளிக்காததினால்‌, உருமாரிப்‌ போன 
குடும்பங்கள்‌ ஏராளம்‌. பிழை திருத்தும்‌ தேவன்‌ இல்லாததினால்‌ பிரிந்துபோன 
குடும்பங்களும்‌ அநேகம்‌. தேவன்‌ இணைத்ததை மனிதன்‌ பிரிக்காதிருக்கக்கடவன்‌' என்று, 
ஒருவரும்‌ திறக்கக்கூடாதபடிக்குத்‌ தேவன்‌ பூட்டினாலும்‌, நோவாவின்‌ பேழையைப்‌ பூட்டி 
சாவியைத்‌ தன்‌ கரத்தில்‌ எடுத்துக்கொண்டது போல எடூத்துக்கொண்டாலும்‌, உலகமும்‌, 
நீதிமன்றங்களும்‌ இன்னமும்‌ விரோதமாகவே செயல்படுகின்றன. தீர்ப்புகளால்‌ 
இல்லறங்களைத்‌ திறந்துவிடுகின்றன. இறைவனை மறந்த பல குடும்பங்கள்‌ கனிகொடாமல்‌ 
போனதோடல்லாமல்‌, கருகியேயும்‌ போய்விட்டன. கர்த்தரை சேவிக்க மறந்த 
குடும்பங்களை சத்துரு துரத்துவது தொடர்கதையாகிப்போய்விட்டது. வேதத்தின்‌ 
வசனங்களும்‌, அதன்‌ சத்தியங்களுமே இன்றய சூழ்நிலையில்‌ குடும்பங்களை 
வாழவைக்கப்‌ போதுமானவைகள்‌. 


இல்லாதவைகளில்‌ ஏற்படும்‌ ஏக்கம்‌ ... 


இல்லாதவைகளைக்‌ குறித்த ஏக்கங்களே இன்றய குடும்பங்களின்‌ பிரச்சனைகளுக்கும்‌, 
பிரிவினைகளுக்கும்‌ ஆதாரம்‌. அது இருந்தால்‌ நன்றாயிருக்கும்‌, இது இருந்தால்‌ 
நன்றாயிருக்கும்‌ என்று இருக்கிறவைகளைப்‌ பார்க்காமல்‌, இல்லாதவைகளைக்‌ குறித்த 
ஏக்கங்கள்‌ கனவனுக்கும்‌, மனைவிக்கும்‌, தகப்பனுக்கும்‌, தாய்க்கும்‌, பிள்ளைகளுக்கும்‌ 
இருக்கின்றபடியினாலேயே குடும்பங்களில்‌ போராட்டங்களும்‌, பிரச்சனைகளும்‌ 
உருவெடுக்கத்‌ தொடங்குகின்றன. இல்லாதவைகள்‌ மேலேயே நம்முடைய கவனங்களைத்‌ 
திசை திருப்புவதந்கும்‌, நமது குடும்பங்களைக்‌ கெடுத்துப்போடவுமே சாத்தான்‌ எப்போதும்‌ 
கவனமாக இருக்கின்றான்‌. 


ஆதாமும்‌, ஏவாளும்‌ இருந்த ஏதேன்‌ தோட்டத்தினுள்‌ சத்துருவாகிய சாத்தான்‌ நுழைந்து, 
கர்த்தர்‌ புசிக்கவேண்டாம்‌ என்று விலக்கி வைத்திருந்த கனியைச்‌ சுட்டிக்காட்டி, இதைப்‌ 
புசித்தால்‌ நீங்கள்‌ தேவர்களைப்போல மாறிவிடூவீர்கள்‌ என்று இல்லாதவைகளின்‌ மேல்‌ 
அவர்களுக்கு ஏக்கத்தை உருவாக்கினான்‌. எனக்கு நான்கு சக்கர வாகனம்‌ 
இருக்குமானால்‌..., ஜந்து படுக்கையறை கொண்ட வீடு இருக்குமானால்‌..., பத்தாயிரத்திற்கு 
மேல்‌ வருமானம்‌ இருக்குமானால்‌... என்று, எது இல்லையோ அதையே காட்டிக்‌ காட்டி, 
அது இருக்குமானால்‌ நீ இப்படி மாறிவிடுவாய்‌ என்று இல்லாதவைகளின்‌ மேலேயே 
ஏக்கத்தை உருவாக்கி சத்துரு அநேக குடும்பங்களைக்‌ கவிழ்த்துப்‌ போடுகிறான்‌. 
குடும்பங்களின்‌ சமாதானத்தையும்‌, தனி வாழ்வின்‌ சமாதானத்தையும்‌ 
குலைத்துப்போடூவதந்கு சத்துரு பயன்படுத்துகின்ற ஆயதமே இல்லாதவைகளின்‌ மேல்‌ 
ஏற்படுகின்ற ஏக்கங்கள்‌. இல்லாதவைகளின்‌ மீது ஆசையைத்‌ தூண்டிவிட்டு, அதன்‌ 
மேலேயே நமது முழு கவனத்தையும்‌ திசை திருப்பிவிட்டு முழுக்‌ குடும்பத்தையும்‌ 
கவிழ்துப்போடுவதில்‌ சத்துரு கவனமாக இருக்கின்றான்‌. இல்லாதவைகளின்‌ மேல்‌ 
மனதைப்‌ பறக்க வைப்பதும்‌, அவைகளின்‌ மேல்‌ ஆசையைத்‌ தூண்டிவிட்டு அவர்களை 
உடைத்து  சின்னாபின்னமாக்கி முடிவில்‌ தேவ சமூகத்தைவிட்டு அவர்களைத்‌ 
துரத்திவிடுவதும்‌ அன்றையிலிருந்து இன்றுவரை சாத்தான்‌ செய்துவருகின்ற வஞ்சனையே. 


வாழ்க்கையில்‌ உருவாகின்ற மிகப்‌ பெரிய ஆசைகள்‌, மனக்கோட்டைகள்‌ நிறைவேறாமல்‌ 
போய்விடும்போது ஏற்படுகின்ற ஏமாற்றங்கள்‌ தேவன்‌ மீதும்‌ கூடவே குடும்பத்தினர்‌ மேலும்‌ 
நாம்‌ வெறுப்படையும்படி நம்மைத்‌ தூண்டிவிட்டுவிடுகின்றன. 


முன்னுதாரணமாகிய சின்ன குடும்பம்‌ 


வேதம்‌ பல குடும்பங்களை நமக்குமுன்‌ நிறுத்தி, நமது குடும்பங்களைக்‌ கட்டூவிக்க 
உ தவிச்செய்கிறது. வாழ்ந்தவர்களின்‌ மூலமாக நாம்‌ வாழவேண்டிய முறைகளைக்‌ 
கற்றுத்தருகின்ற சத்திய புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஒரு சிறிய குடும்பத்தில்‌ 
நடைபெற்ற நிகழ்வுகள்‌, நமது குடும்பங்களையும்‌ இறைவனுடன்‌ நகர்த்திச்‌ செல்ல 
போதுமானவைகள்‌. வேதத்திலே தனக்கென்று ஓர்‌ இடத்தைப்‌ பிடித்துவிட்ட இந்த குடும்பம்‌ 
ஒரு பணக்காரக்‌ குடும்பமல்ல, வசதிகளும்‌, வாய்ப்புகளும்‌ நிறைந்த குடும்பமுமல்ல. 
அநேகருடைய கண்‌ பார்வையில்‌ கூடப்படாத ஓர்‌ அநாதைக்‌ குடும்பம்‌. அநாதைகளாய்‌, 
இல்லாதவர்களாய்‌ இருந்த இந்த சின்னக்‌ குடும்பத்தைக்கொண்டும்‌ தேவன்‌ தமது 
நாமத்தை மகிமைப்படுத்தினார்‌. 


அநாதையான குடும்பத்தில்‌ அன்பரின்‌ அன்பு 


“இயேசு மார்த்தாளிடத்திலும்‌, அவளுடைய 
சகோதரியினிடத்திலும்‌, லாசருவினிடத்திலும்‌ 
அன்பாயிருந்தார்‌.'” யோவான்‌ 11.5 


அற்பமாய்‌ எண்ணப்படுபவர்களின்‌ விபரங்களை அழகாய்‌ எடுத்துக்காட்டூவதில்‌ வேதத்திற்கு 
நிகரில்லை. பிச்சை எடூத்துக்கொண்டிருந்த குருடனான மனிதனைத்‌ திமேயுவின்‌ 
குமாரனாகிய பர்த்திமேயு என்று அவனது தகப்பனின்‌ பெயருடன்‌ வேதத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கின்றது; ஆனால்‌ உயிரோடூ எழுப்பப்பட்ட லாசருவின்‌ பெற்றோரின்‌ பெயரோ 
வேதத்தில்‌ இடம்பெறவில்லை, மார்த்தாள்‌, மரியாள்‌, லாசரு என்று மிகச்‌ சாதாரனமாகவே 
இந்தச்‌ சிறிய குடும்பம்‌ வேதத்தில்‌ எழுதப்பட்டிருக்கின்றது. ஏனெனில்‌, லாசருவின்‌ 
பெற்றோர்‌ அத்தனைப்‌ புகழ்‌ பெறாதவர்களாயிருந்தார்கள்‌, அத்துடன்‌ இந்தச்‌ சிறிய 
குடும்பம்‌ தகப்பனையும்‌, தாயையும்‌ இழந்த குடும்பமாகக்‌ காணப்பட்டது. அவர்கள்‌ 
அநாதைகளாய்‌ அந்த இடத்தில்‌ வாழ்ந்துவந்தார்கள்‌. பெற்றோர்கள்‌ புகழ்‌ 
பெறாதவர்களாயிருந்தாலும்‌, அற்பமாய்‌ எண்ணப்பட்ட இந்தக்‌ குடும்பத்தையும்‌ தேவன்‌ 
வேதத்தில்‌ தெளிவாக எழுதிவைத்திருக்கிறார்‌. நமது தேவன்‌ திக்கற்றவர்களுக்குத்‌ 
தகப்பன்‌. பிள்ளைகளற்ற உன்னுடைய பிள்ளைகளை எனக்குத்தா அவைகளை நானே 
வளளர்த்துத்‌ தருகிறேன்‌ என்று சொல்லுகின்றவர்‌. அநாதைகளாக்கப்பட்டூ, 
தனியாக்கப்பட்டிருந்த இந்தக்‌ குடும்பத்தின்‌ மீது இயேசு அன்பு கூறுகிறார்‌. நாம்‌ 
உலகத்திலே எப்படி அற்பமாக எண்ணப்பட்டாலும்‌ இயேசுவின்‌ அன்பிற்கு நாம்‌ 
பாத்திரர்களே. 


பெத்தானியா ஊர்‌ எருசலேமுக்குச்‌ சமீபமாய்‌ ஏறக்குறைய இரண்டுமைல்‌ 
தூரத்திலிருந்தது. யோவான்‌ 11 : 18 


மறுநாளிலே அவர்கள்‌ பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில்‌, 
அவருக்குப்‌ பசியுண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு 
அத்திமரத்தைத்‌ தூரத்திலே கண்டு, அதில்‌ ஏதாகிலும்‌ அகப்படுமோ என்று 
பார்க்க வந்தார்‌. அத்திப்பழக்‌ காலமாயிராதபடியால்‌, அவர்‌ அதினிடத்தில்‌ 
வந்தபோது அதில்‌ இலைகளையல்லாமல்‌, வேறொன்றையும்‌ காணவில்லை. 
மாற்கு 11 : 12,13 


இயேசு தனது சீஷர்களுடன்‌ எருசலேமிலிருந்து இரண்டு மைல்‌ தொலைவிலுள்ள 
பெத்தானியாவிற்குப்‌ போய்‌ லாசருவினுடைய வீட்டிலே இராத்தங்கிவிட்டு மீண்டும்‌ மறுநாள்‌ 
காலையில்‌ அங்கிருந்து பசியுடனேதான்‌ புறப்பட்டு வந்தார்‌. இயேசுவிற்கும்‌, அவரது 
சீடர்களுக்கும்‌ காலை உணவு கொடுப்பதற்குக்‌ கூட இந்தக்‌ குடும்பத்திற்கு 
வசதியில்லாதிருந்தது. இயேசுவிற்கு மாத்திரமல்ல, பன்னிரண்டு சீடர்களுக்கும்‌ 
உணவளிப்பது என்பது இந்தக்‌ குடும்பத்திற்கு இயலாத ஒன்று; அத்தனை ஏழ்மையான 
குடும்பம்‌ இந்த லாசருவின்‌ குடும்பம்‌. 


பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம்‌ 
மரணத்தலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்‌. 
அங்கே அவருக்கு இராவிருந்து பண்ணினார்கள்‌; மார்த்தாள்‌ பணிவிடை 
செய்தாள்‌; லாசருவும்‌ அவருடனேகூடப்‌ பந்தியிருந்தவர்களில்‌ 
ஒருவனாயிருந்தான்‌. அப்பொழுது மரியாள்‌ விலையேறப்‌ பெற்ற 
களங்கமில்லாத நளதம்‌ என்னும்‌ தைலத்தில்‌ ஒரு இராத்தல்‌ 
கொண்டூவந்து, அதை இயேசுவின்‌ பாதங்களில்‌ பூசி, தன்‌ தலைடயஜதைல்‌ 
அவருடைய பாதங்களைத்‌ துடைத்தாள்‌; அந்த வீடு முழுவதும்‌ தைலத்தின்‌ 
பரிமளத்தினால்‌ நிறைந்தது. யோவான்‌ 12 : 1 - 3 


அவர்‌ தெதானியாவில்‌ குஷ்டரோகியாயிருந்த சீமோன்‌ வீட்டிலே போஜன 
பந்தியிருக்கையில்‌, ஒரு ஸ்திரி விலையேறப்பெற்ற நளதம்‌ என்னும்‌ 
உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல்‌ பரணியைக்‌ கொண்டுவந்து, அதை 
உடைத்து, அந்தத்‌ தைலத்தை அவர்‌ சிரசின்மேல்‌ ஊற்றினாள்‌.மாற்கு14: 3 


லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினதற்கு நன்றி செலுத்தும்‌ வகையில்‌ அவருக்கு 
விருந்து பண்ணக்கூட இவர்கள்‌ வீட்டிலே இடமில்லை. அத்தனை சிறியது இவர்களது 
வீட. சீமோனுடைய வீட்டைத்தான்‌ இரவலாகக்‌ கேட்டு இயேசுவுக்கு விருந்து 
பண்ணினார்கள்‌ அவ்வளவு ஏழ்மை நிலையிலேதான்‌ இவர்களது குடூம்பம்‌ காணப்பட்டது. 
ஆனாலும்‌ இவர்களது குடும்பத்தின்மேல்‌ இயேசு அன்புகூர்ந்தார்‌. அநேக வேளைகளில்‌ 
நமது ஏழ்மை நிலமை நம்மைக்‌ குற்றவுணர்வுள்ளவர்களாக மாற்றி, நமது இல்லாமை 
நம்மை உந்தித்தள்ளுவதினாலே, அவைகளைப்‌ பெற்றுக்கொள்ளவேண்டுமே என்ற 
எண்ணத்திலேயே காலத்தைக்‌ கடத்திவிடுகிறோம்‌; அதற்காகவே நமது பெலனை 
முழுவதும்‌ செலவழித்துவிடுகிறோம்‌. புகழ்‌ பெறாத குடும்பமாயிருந்தாலும்‌, உதவியற்ற 
நிலையில்‌ காணப்படுகின்ற குடூம்பங்களானாலும்‌ இயேசுவின்‌ அன்பிற்கு அவைகள்‌ 
விலக்கப்பட்டவைகளல்ல. 


ஊழியரல்ல உன்னதரும்‌ வரவேண்டும்‌ 


பின்பு கர்த்தர்‌ மம்ரேயின்‌ சமபூமியிலே அவனுக்குத்‌ தரிசனமானார்‌. அவன்‌ 
(ஆபிரகாம்‌) பகலில்‌ உஷ்னவேளையில்‌ கூடார வாசலிலே 
உட்கார்ந்திருந்த, தன்‌ கண்களை ஏறெடுத்துப்பார்க்கும்போது, இதோ, 
மூன்று புருஷர்‌ அவனுக்கு எதிரே நின்றார்கள்‌; அவர்களைக்‌ கண்டவுடனே, 
அவன்‌ கூடாரவாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடித்‌ தரை 
மட்டும்‌ குனிந்து... ஆதியாகமம்‌ 18 : 1 - 2 


கர்த்தர்‌ ஆபிரகாமோடே பேசி முடிந்தபின்பு போய்விட்டார்‌; ஆபிரகாமும்‌ 
தன்னுடைய இடத்துக்குத்‌ திரும்பினான்‌. ஆதியாகமம்‌ 18 : 33 


அந்த இரண்டு தூதரும்‌ சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள்‌; 
லோத்து சோதோமின்‌ வாசலிலே உட்கார்ந்திருந்தான்‌. அவர்களைக்‌ கண்டு 
லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும்‌ குனிந்து... ஆதியாகமம்‌ 19:1 


ஆபிரகாம்‌ கூடாரவாசலில்‌ உட்கார்ந்திருக்கும்போது மூன்று பேர்‌ ஆபிரகாமினிடத்திலே 
வருகிறார்கள்‌. அதிலே இரண்டு தூதர்கள்‌ மற்றொன்று கர்த்தர்‌. கர்த்தர்‌ ஆபிரகாமோடு 
பேசிமுடிந்தவுடனே சென்றுவிட்டார்‌; சோதோமுக்குச்‌ செல்லவில்லை. சோதோமுக்கு 
இரண்டு தூதர்கள்‌ மட்டுமே சென்றார்கள்‌; கர்த்தர்‌ கூடச்‌ செல்லவில்லை. லோத்து 
சோதோமின்‌ ஒலிமுக வாசலிலே உட்கார்ந்திருந்தான்‌. லோத்துவின்‌ வீட்டிற்கு தூதர்கள்‌ 
மட்டுமே சென்றார்கள்‌, கர்த்தர்‌ செல்லவில்லை. எல்லாருடைய குடூம்பங்களுக்கும்‌ கர்த்தர்‌ 
வருவதில்லை, ஏனெனில்‌, கர்த்தர்‌ வருமளவிற்கு அவைகள்‌ பாத்திரமாகக்‌ 
காணப்படுவதில்லை. பிரசித்திப்பெற்ற ஊழியர்கள்‌ வந்து செல்லலாம்‌, ஆனால்‌ 
பாத்திரமாகக்‌ காணப்படாத நிலையில்‌ கர்த்தர்‌ வருவதில்லை. தேவ ஊழியக்காரர்கள்‌ 
மட்டும்‌ வந்து செல்வதினால்‌ குடும்பங்கள்‌ ஆசீர்வதிக்கப்படூுவதில்லை, தேவனும்‌ 
அவர்களோடு கூட இணைந்து வந்தால்‌ மாத்திரமே நமது குடும்பங்கள்‌ தேவ 
ஆசீர்வாதத்தைப்‌ பெறமுடியும்‌. 


மார்த்தாள்‌... 


பின்பு, அவர்கள்‌ பிரயாணமாய்ப்‌ போகையில்‌, அவர்‌ ஒரு கிராமத்தில்‌ 
பிரவேசித்தார்‌. அங்கே மார்த்தாள்‌ என்னும்‌ பேர்கொண்ட ஒரு ஸ்திரீ 
அவரைத்‌ தன்‌ வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்‌. அவளுக்கு மரியாள்‌ 
என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்‌; அவள்‌ இயேசுவின்‌ பாதத்தருகே 
உட்கார்ந்து, அவருடைய வசனத்தைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தாள்‌. 
மார்த்தாளோ பற்பல வேலைகளைச்‌ செய்வதில்‌ மிகவும்‌ வருத்தமடைந்து, 
அவரிடத்தில்‌ வந்து: ஆண்டவரே, நான்‌ தனியே வேலைசெய்யும்படி என்‌ 
சகோதரி என்னை விட்டுவந்திருக்கிறதைக்‌ குறித்து உமக்கு 
கவலையில்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்குச்‌ சொல்லும்‌ 
என்றாள்‌. லூக்கா 11 38 - 40 


மேற்கண்ட வசனங்களில்‌ மார்த்தாளுடைய சுபாவத்தை நாம்‌ தெளிவாகக்‌ காணமுடியும்‌. 
மார்த்தாளின்‌ சுபாவம்‌, அவள்‌ எதைச்‌ செய்கிறாளோ அதில்‌ அவளுடன்‌ இணைந்து 
மரியாளும்‌ உதவி செய்யவேண்டும்‌ எண்ணமுடன்‌ காணப்பட்டது. பற்பல வேலைகளைச்‌ 
செய்யும்‌ மார்த்தாளுக்கு மரியாள்‌ உடனிருந்து உதவிச்‌ செய்யாததினால்‌ மரியாளின்‌ மீது 
மார்த்தாளுக்கு கோபம்‌ உண்டானது. அதோடூகூட மாத்திரமல்லாமல்‌ இயேவின்‌ மேலும்‌ 
மார்த்தாளுக்கு கோபம்‌ மூண்டது. மரியாளின்‌ மேல்‌ உருவான கோபம்‌ இயேசுவின்‌ மீது 
திரும்பிவிட்டது. கனவன்மார்களுக்கு மனைவியின்‌ மேல்‌ கோபம்‌ உண்டானால்‌, 
மனைவியையல்ல பிள்ளைகளை அடிக்கத்‌ தொடங்குகிறான்‌. அதேபோல ஆசிரியர்களும்‌ 
வீட்டில்‌ பிரச்சனையென்றால்‌, வகுப்பறையில்‌ பிள்ளைகளின்‌ மேல்‌ அதைத்‌ 
திருப்புவதுண்டு. 


மார்த்தாள்‌ பற்பல வேலைகளைச்‌ செய்வதினால்‌ தன்னை வருத்திக்கொள்வது மட்டூமல்ல, 
தனக்கு உதவி செய்யாததினால்‌, மரியாள்‌ மீதும்‌ அந்த வருத்தத்தைக்‌ காண்பிக்கின்றாள்‌, 
அத்தோடு கூட இயேசுவின்‌ மேலும்‌ தனது வருத்தத்தைத்‌ திருப்புகிறாள்‌. இயேசு 
மார்த்தாளுக்குப்‌ பிரதியுத்தரமாக: மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களைக்‌ 
குறித்துக்‌ கவலைப்பட்டுக்‌ கலங்குகிறாய்‌. தேவையானது ஒன்றே, மரியாள்‌ தன்னை 
விட்டெடுபடாத நல்ல பங்கைத்‌ தெரிந்துகொண்டாள்‌ என்றார்‌. லூக்கா 10 : 41, 42 

மார்தாள்‌ தேவையற்ற காரியங்களுக்கு அதிக கவனத்தைச்‌ செலுத்துகிறவளாகக்‌ 
காணப்பட்டாள. தேவையுள்ள காரியங்களுக்குச்‌ செலவு செய்யாமல்‌, தேவையில்லாத 


காரியங்களில்‌ அதிக கவனத்தைச்‌ செலுத்துவதும்‌, அதிக பணத்தைச்‌ செலவு செய்வதும்‌ 
நமது வாழ்க்கையில்‌ நிச்சயம்‌ பிரச்சனைகளையே கொண்டுவரும்‌. அதோடு கூட 
மற்றவர்கள்‌ மேல்‌ வெறுப்பையும்‌ கொண்டுவரும்‌, இறுதியில்‌ அது ஆண்டவர்‌ மீது 
பிரதிபலித்துவிடும்‌. இவைகள்‌ குடும்பத்தில்‌ சமாதானமின்மையைக்‌ கொண்டுூவந்துவிடும்‌. 


எனக்குத்‌ திருமனமாகி முப்பத்தோரு ஆண்டுகள்‌ ஆகின்றது; அனறையிலிருந்து 
இன்றுவரை என்‌ மனைவி ஒருநாளும்‌ பணம்‌ வேண்டும்‌ என்று என்னிடத்தில்‌ 
கேட்டதில்லை, நானாக கொடுத்து வீட்டுக்‌ காரியங்களைக்‌ கவனித்துக்கொள்‌ என்று 
சொன்னால்‌  கவனித்துக்கொள்வாள்‌. பணம்‌ இல்லை என்று ஒருநாளும்‌ அவள்‌ 
என்னிடத்தில்‌ சொன்னதுமில்லை; எனக்கு ஏதாகிலும்‌ வாங்கிக்‌ கொடுத்தீர்களா என்று 
ஒருநாளும்‌ குறைவுபட்டதுமில்லை கவலைப்பட்டதுமில்லை. அர்ப்பணிப்புக்குள்ளாக 
மட்டுமல்ல, என்னைப்‌ புரிந்துகொள்வதிலும்‌ ஆண்டவர்‌ என்‌ மனைவியை 
நடத்தியிருந்தபடியினால்‌, எவ்வளவுதான்‌ தீமைகளை ஊழியத்தில்‌ பார்த்தாலும்‌, சுற்றிலும்‌ 
நடந்தாலும்‌ ஒருநாளும்‌ அதை என்னிடமோ அல்லது ஆண்டவரிடமோ சொல்லிக்‌ 
குறைவுபட்டதில்லை, கேள்வி கேட்டதுமில்லை. எனது ஏழு வயது மகள்‌ இருபது நாட்கள்‌ 
படுக்கையில்‌ இருந்தாள்‌. சரீரத்தில்‌ மிகுந்த வேதனையோடுகூட இருந்தாள்‌; ஆனாலும்‌ 
அத்தனைச்‌ சிறுவயதிலும்‌ ஒருநாள்கூட அவள்‌ தேவனை முறுமுறுத்ததில்லை; காரணம்‌ 
தகப்பனுக்குள்ளும்‌, தாய்க்குள்ளும்‌ இல்லாதவைகளைக்குறித்த ஏக்கம்‌ 
காணப்படாதபடியினால்‌ அவளிடமும்‌ அந்த சுபாவம்‌ காணப்படவில்லை. 


மார்த்தாள்‌ கடினமாக வேலை செய்கிறவளாகக்‌ காணப்பட்டாள்‌, ஆனால்‌, அதேநேரத்தில்‌ 
தேவையில்லாத அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறவளாகவுமிருந்தாள்‌. நமது 
குடும்பங்களிலும்‌ தேவையானது எது என்று நாம்‌ புரிந்திருக்கவேண்டும்‌; எதற்கு 
முதலிடதம்‌ கொடுப்பது என்பதை அறிந்திருக்கவேண்டும்‌. “முதலாவது தேவனுடைய 
ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளைல்லாம்‌ 
உங்களுக்குக்‌ கூடகொடுக்கப்படும்‌. மத்தேயு 6 : 33 தேவனுடைய இராஜ்யத்தின்‌ 
தேவைகளே நமது பிரதானமான தேவைகள்‌ என்பதை நாம்‌ புரிந்திருக்கவேண்டும்‌. 
நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான சொத்து, செல்வத்தைக்காட்டிலும்‌ நமது அன்பை 
அவர்களுக்குக்‌ காட்டுவதே அவர்களின்‌ பிரதான தேவை. தேவையில்லாத அநேக 
காரியங்களுக்கு நாம்‌ முதலிடம்‌ கொடுத்து, முதலிடம்‌ கொடுக்கவேண்டியதை நாம்‌ 
விட்டுவிடுகிறோம்‌. பிள்ளைகளுடன்‌ நேரம்‌ செலவிடாததினால்‌, அவர்களுக்கு உதவி 
செய்யாததினால்‌, பிள்ளைகளின்‌ மனக்குறைகளைக்‌ கேட்டறிந்து அவர்களுடன்‌ 
பேசாததினால்‌ பிள்ளைகளுடைய உறவையும்‌, தேவனுடன்‌ நேரம்‌ செலவிடாததினால்‌ 
தேவனுடைய உறவையும்‌ நாம்‌ இழந்துவிடுகிறோம்‌. தேவையானது ஒன்றே; ஆனால்‌ 
மார்த்தாள்‌ அதை அறிந்துகொள்ளமுடியவில்லை, அதைப்‌ புரிந்துகொள்ளமுடியவில்லை. 
ஆனால்‌ இயேசுவைச்‌ சந்தித்தபின்‌ மார்த்தாள்‌ முற்றிலும்‌ மாற்றமடைந்தவளாகக்‌ 
காணப்பட்டாள்‌. யோவான்‌ 11 : 27,40. 


லாசரு... 


லாசருவினிமித்தமாக யூதர்களில்‌ அநேகர்‌ போய்‌, இயேசுவினிடத்தில்‌ 
விசுவாசம்‌ வைத்தபடியால்‌ பிரதான ஆசாரியர்கள்‌ லாசருவையும்‌ 
கொலைசெய்ய ஆலோசனை பண்ணினார்கள்‌. யோவான்‌ 12 : 10,11 


லாசருவைக்குறித்து சரித்திரம்‌ பின்வருமாறு சொல்லுகின்றது. மரணத்தினின்று உயிரோடு 
எழுப்பப்பட்ட லாசரு அதற்குப்பின்‌ ஆண்டவருடைய பணியைச்‌ செய்யத்தொடங்கியபோது, 
நீரோ என்ற மன்னன்‌ ஆட்சி செய்துகொண்டிருந்தான்‌. லாசரு இயேசுவைப்‌ பிரசங்கிக்கிறான்‌ 
என்று குற்றம்‌ சுமத்தப்பட்டு நீரோவின்‌ முன்‌ நிறுத்தப்பட்டிருந்தபோது, நீரோ மன்னன்‌ 
'லாசருவின்‌ தோலை உரித்துவிடூங்கள்‌' என்று கோபத்தில்‌ கட்டளையிட்டான்‌; ஆனால்‌ 
லாருவோ எந்தவித கலக்கமுமின்றி புன்முறுவல்‌ பூத்துக்கொண்டிருந்தான்‌; அதைக்கண்ட 


நீரோ மன்னனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்ததுபோலாகிவிட்டது. இவனைக்‌ கொன்றுபோடூங்கள்‌ 
என்று கத்தினான்‌ மன்னன்‌; லாசருவோ சிரித்துக்கொண்டே நின்றுகொண்டிருந்தான்‌. 
அப்பொழுது மன்னன்‌ என்ன நடந்தது இவனுக்கு என்று அருகிலிருந்தவர்களைப்‌ பார்த்து 
கேட்டான்‌; அருகிலுள்ளவர்கள்‌: மரணத்தைக்காட்டி லாசருவைப்‌ பயமுறுத்த முடியாது, 
ஏனென்றால்‌, அவன்‌ ஏற்கனவே மரித்து நான்கு நாட்களாகி உயிரோடு எழுந்தவன்‌ என 
பதிலுரைத்தனர்‌. உயிர்த்தெழுந்த லாசரு அத்தனைபேருக்கும்‌ சவால்‌ நிறைந்தவனாகக்‌ 
காணப்பட்டான்‌. ஏழையான குடும்பம்தான்‌ அனாலும்‌ மேலிடத்தையும்‌, பிரதான 
ஆசாரியர்களையும்‌ அசைக்கக்கூடிய அளவிற்கு லாசருவின்‌ சாட்சியைத்‌ தேவன்‌ 
உறுதிப்படூத்தினார்‌. தேவன்‌ ஜீவனைக்‌ கொடுக்கிறவர்‌, உயிரோடிருக்கிறவர்‌ என்பதை 
நிரூபிபக்குமளவிற்கு வல்லமையான மகிமையான காரியங்கள்‌ நமது குடும்பங்களிலும்‌ 
நடக்கவேண்டும்‌. தேவனை அறிவிப்பதற்கு குடும்பத்தின்‌ ஏழ்மை தடையல்ல, 
பணமின்மையோ, பொருளின்மையோ ஒரு தடையல்ல. 


மரியாள்‌... 
இவள்‌ தன்னால்‌ இயன்றதைச்‌ செய்தாள்‌; நான்‌ அடக்கம்‌ 
பண்ணப்படுவதற்கு எத்தனமாக, என்‌ கரீரத்தில்‌ தைலம்பூச 


முந்திக்கொண்டாள்‌. இந்தச்‌ சுவிசேஷம்‌ உலகத்தில்‌ எங்கெங்கே 
பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள்‌ 
செய்ததும்‌ சொல்லப்படும்‌ என்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌ என்றார்‌. மாற்கு 14 8,9 


இயேசு கவலையோடூகூட அமர்ந்திருக்கிறார்‌; கல்வாரிச்‌ சிலுவையிலே எல்லாருடைய 
பாவங்களையும்‌ சுமந்துத்‌ தீர்க்கப்போகிற தேவஆட்டுக்குட்டி கலக்கத்தோடு விருந்திலே 
உட்கார்ந்திருக்கிறார்‌. விருந்திலே கலந்துகொண்ட மற்றவர்களோ மற்ற காரியங்களைப்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்கள்‌; அனைவரும்‌ விருந்திலே சந்தோஷமாய்‌ அமர்ந்திருந்தார்கள்‌; 
ஆனால்‌ இயேசுவின்‌ முகம்‌ மாத்திரம்‌ அங்கே கலக்கத்துடன்‌ காணப்பட்டது. மரியாள்‌ 
இயேசுவின்‌ முகத்தை இத்தனை கலக்கமாக ஒருநாளும்‌ கண்டதில்லை. நான்‌ 
சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கின்ற நேரம்‌ வந்துவிட்டது என்று இயேசு 
மரியாளினிடத்தில்‌ சொன்னதை அவள்‌ உடனே நினைவுகூர்ந்து, வீட்டிற்கு ஓடிச்சென்று 
முன்னூறு பணத்திற்குப்‌ பெறுமான, ஆண்டவர்‌ மரணமடையும்‌ நாள்‌ வரும்‌ அப்போது 
அவர்மேல்‌ ஊற்றுவேன்‌ என்று தான்‌ சேர்த்துவைத்திருந்த தைலத்தை எடுத்துவந்து அதை 
உடைத்து ஆண்டவரின்‌ பாதத்திலே அதை ஊந்நிவிட்டாள்‌. மரணமடையும்‌ நாளில்தான்‌ 
ஊற்றுவேன்‌ என வைத்திருந்தாள்‌, ஆனால்‌ அது பிந்திப்போகும்‌ என நினைத்து 
அப்போதே அதை அவர்‌ பாதத்தில்‌ ஊற்றிவிட்டாள்‌. 


இயேசு வாழ்ந்த நாட்களிலே, ஒருநாள்‌ கூலி என்பது ஒரு பணம்‌. ஏழ்மையாக அவள்‌ 
இருந்தபோதிலும்‌, அநாதையாக இருந்தபோதிலும்‌, மற்றவர்களிடத்தில்‌ இரவல்‌ வாங்கி 
குடும்பம்‌ நடத்தவேண்டிய சூழ்நிலையில்‌ இருந்தபோதிலும்‌, தான்‌ சேர்த்துவைத்திருந்த 
முன்னூறு பணத்திற்கு பெறுமான, முன்னூறு நாள்‌ கூலியான தைலத்தை எடுத்துவந்து 
அதை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள்‌. மற்றவர்கள்‌ சொன்னார்கள்‌ இது 
தரித்திரருக்கென்று, ஆனால்‌ மரியாளோ அது கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய பாதத்திலே 
ஊற்றப்படவேண்டூமென்று ஊற்றிவிட்டு, தலைமயிரால்‌ அவருடைய பாதங்களைத்‌ துடைக்க 
ஆரம்பித்துவிட்டாள்‌. இந்தக்காரியத்தைச்‌ செய்து இயேசுவின்‌ பாடூகளுக்கு தன்னையும்‌ 
பங்காளியாக்கிக்கொண்டாள்‌. அநாதையான, வசதியில்லாத, எந்தப்‌ புகமுமில்லாத 
குடும்பத்தைச்‌ சார்ந்தவளாக மரியாள்‌ இருந்தாலும்‌, அவள்‌ செய்த நற்காரியம்‌ 
உலகமெங்கும்‌ சொல்லப்படுகின்ற அளவிற்கு தேவையான காரியத்தில்‌ கர்த்தரிடத்தில்‌ 
முதலிடத்தைப்‌ பிடத்துக்கொண்டாள்‌. 


ஆண்டவர்‌ இன்றைக்கும்‌ கண்ணீர்‌ வடித்தவராகவேதான்‌ நின்றுகொண்டிருக்கிறார்‌; தான்‌ 
விட்டுப்போன வேலையைச்‌ செய்வதற்கு ஆட்கள்‌ தேவை என்ற ஏக்கத்தோடுகூட 
நிற்கிறார்‌. பீஹாரிலிருந்து பிரிக்கப்பட்ட ஜார்க்கண்ட்டிலே கடந்த மாதத்திலே 
பலியிடப்பட்ட ஜந்து பேரைக்குறித்து எழுதப்பட்டிருந்ததை வாசித்தேன்‌. கடைசியாகப்‌ 
பலியிடப்பட்ட குழந்தைக்கு ஐந்து வயது, தனக்கு இருந்த ஐந்து வயது மகனை 
அண்டை வீட்டாருடைய பேச்சைக்‌ கேட்டு, மகனுடைய தலையைத்‌ தகப்பன்‌ 
துண்டித்துக்‌ கொலைசெய்த சம்பவம்‌ எழுதப்பட்டிருந்தது. அவனுடைய பெரிய சகோதரி 
அதைப்‌ பார்த்ததினால்‌ காவல்‌ நிலையத்திற்குச்‌ சென்று தெரிவித்தாள்‌. அதனால்‌ அந்த 
தகப்பன்‌ கைது செய்யப்பட்டான்‌. விசாரனையின்போது, ஏன்‌ பிள்ளையின்‌ கழுத்தை 
அறுத்து கொலை செய்தாய்‌ என்று கேட்டபோது, அந்த தகப்பன்‌ கண்ணீரோடு, ' பணம்‌ 
தேவையாயிருந்தபடியினாலும்‌, நான்‌ செய்த பாவத்திற்கு பரிகாரம்‌ உண்டாகும்படியாகவும்‌, 
காளிச்சிலைக்கு எனது ஒரே மகனைப்‌ பலியிட்டால்‌ இந்த இரண்டும்‌ கிடைத்துவிடும்‌ 
என்று அண்டை வீட்டு நபர்‌ சொன்னதினாலேயே இதைச்‌ செய்தேன்‌.' என்று தகப்பன்‌ 
சொன்னார்‌. இதை வாசித்தபோது எனது கண்களிலிருந்து கண்ணீர்‌ சொரிய ஆரம்பித்தது. 
முழு உலகத்தின்‌ பாவத்திற்காகவும்‌ இரத்தம்சிந்தி மரித்த உலக இரட்சகர்‌ இயேசுவை 
அறியாமல்‌ எத்தனை ஜனங்கள்‌ இன்னமும்‌ இப்படிப்பட்ட மூடத்தனமான காரியங்களைச்‌ 
செய்துகொண்டிருக்கிறார்கள்‌. இவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அதற்காய்‌ 
அர்ப்பணிப்போடு புறப்பட்டுச்செல்ல தேவனுக்கு இன்னமும்‌ ஆட்கள்‌ தேவை. 


மந்தையில்‌ சேரா ஆடுகளே 
எங்கிலும்‌ கோடி கோடி உண்டே 
சிந்தையில்‌ ஆன்ம பாரம்‌ கொணடே 
தேடுவோம்‌ வாரீர்‌ திருச்சபையே 


காடுகளில்‌ பல நாடுகளில்‌ 

என்‌ ஜனம்‌ சிதறுண்டு சாகுவதா 
பாடுபட்டேன்‌ அதற்காகவுமே 
தேடுவார்‌ யார்‌ என்‌ ஆடுகளை 


